தமிழ்நாடு அரசு 

2010 


[ Regd . No . TNICCN / 467 /2009 - 11 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
[விலை: ரூ . 1.60 காசு . 


டு 


கம். 


11 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


ய வெல்லும் 


எண் 12 ] 


சென்னை , புதன்கிழமை , மார்ச் 31 , 2010 
பங்குனி 17 , திருவள்ளுவர் ஆண்டு - 2041 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2010ஆம் ஆண்டு 

ஜனவரி திங்கள் 22 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்டம் எண் 1/ 2010 


1951 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்கல் சட்டத்தை 

மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் பின்வருமாறு 
சட்டமியற்றப்படுவதாகுக: 

1 . ( 1 ) இந்தச்சட்டம் , 2010 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்கல் (திருத்தச் ) சட்டம் குறுந்தலைப்பும் 
என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 


தமிழ்நாடு 

சட்டம் 
XX/1951 . 


( 2 ) இது , 2009 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1- ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

2 . (இதன்பின்பு முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான) 1951 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு 12 - ஆம் 
சம்பளங்கள் வழங்கல் சட்டத்தின் 12 - ஆம் பிரிவில் , 

பிரிவிற்கான 

திருத்தம் . 
(1). (1) ஆம் உட்பிரிவில் , (a ) எனும் கூறில் , "திங்களொன்றுக்கு மூவாயிரம் ரூபாய்கள் " 
என்னும் சொற்றொடருக்குப் பதிலாக , "திங்களொன்றுக்கு எட்டாயிரம் ரூபாய்கள் ” என்னும் சொற்றொடர் 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

(2). (4) - ஆம் உட்பிரிவிற்குப் பதிலாக பின்வரும் உட்பிரிவானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 


(4 ) மாநில அரசால் செய்யப்பட்ட விதிகளால் தீர்மானிக்கப்படக்கூடியவாறான 
அத்தகைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டும் , அத்தகைய கால அளவின்போதும் - 


( a) (1)- ஆம் உட்பிரிவில் குறிப்பிடப்பட்ட உறுப்பினர் ஒவ்வொருவரும் மற்றும் 
அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் ; 


IV - 2 Sup . ( T ) (12) - 1 


[ 1 ] 


(b ) சட்டமன்றப் பேரவையின் அல்லது சட்டமன்ற மேலவையின் அல்லது இரண்டிலும் 
உறுப்பினராக இருந்து ஆனால் எந்த நேரத்திலும் அத்தகைய உறுப்பினராக இருப்பது அற்றுப்போன 
நிலையில் உள்ள நபர் ஒவ்வொருவரும் மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் , மற்றும் 

(c ) சட்டமன்றப் பேரவையின் அல்லது சட்டமன்ற மேலவையின் அல்லது இரண்டிலும் 
உறுப்பினராக இருந்து , இறந்த உறுப்பினரின் குடும்ப உறுப்பினர்கள் ; 


மாநில அரசால் பேணப்பட்டு வருகிற மருத்துவமனைகளில் கட்டணமின்றி இலவசமாகத் 
தங்குவதோடு மருத்துவச் சிகிச்சை செய்துகொள்வதற்கும் கூட உரிமைத்தகுதி உடையவராதல் 
வேண்டும் . 


( 3). ( 4 - E ) - எனும் உட்பிரிவில் "திங்களொன்றுக்கு ஐந்தாயிரம் ரூபாய்கள் " என்னும் 
சொற்றொடருக்குப் பதிலாக , "திங்களொன்றுக்கு இருபதாயிரம் ரூபாய்கள் " என்னும் சொற்றொடர் 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

3 . முதன்மைச் சட்டத்தின் 12 - B எனும் பிரிவில் , -- 


12 - B எனும் 

பிரிவிற்கான 
திருத்தம் . 


(1). (1)- ஆம் உட்பிரிவில்,-- 

(a ) "திங்களொன்றுக்கு எட்டாயிரம் ரூபாய்கள் " என்னும் சொற்றொடருக்குப் 
பதிலாக "திங்களொன்றுக்கு பத்தாயிரம் ரூபாய்கள் ” என்னும் சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( D) இறுதியில் வருகின்ற " கால அளவு ஒன்று " என்னும் சொற்றொடரானது 
விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


( c) இரண்டாம் வரம்புரையானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


(2) விளக்கம் உள்ளடங்கலான ( 2- BB ) எனும் உட்பிரிவும் , (2 - C ) எனும் உட்பிரிவும் விளக்கம் 
உள்ளடங்கலான ( 2- CC ) எனும் உட்பிரிவும் விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


( 3) விளக்கம் - விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2010 - ஆம் ஆண்டு 
பிப்ரவரி திங்கள் 2 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்டம் எண் 


10/ 2010 


தமிழ்நாடு 

சட்டம் 
X/ 1939 . 


1939 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரிச் சட்டத்தை மேலும் 

திருத்துவதற்கானதொரு சட்டம் . 
இந்தியக் குடியரசின் அறுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் பின்வருமாறு 
சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 . (1 ) இந்தச் சட்டம் , 2010 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரி (திருத்தச் ) சட்டம் குறுந்தலைப்பும் 
என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 
( 2 ) இது , 1993 - ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 6 - ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

2 . 1939 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரிச் சட்டத்தின் 3 - ஆம் பிரிவில் , 3 - ஆம் 
( 7 ) ஆம் கூறில் , ( d ) எனும் உட்கூறுக்குப் பதிலாக , பின்வருவது அமைக்கப்படுதல் பிரிவிற்கான 
வேண்டும் : 

திருத்தம் . 
" (d ) வரி விதிக்கத்தக்க நேயச்சீட்டு எதனையும் பொறுத்த அளவில் , 4- ஆம் 
பிரிவின் (1- A ) எனும் உட்பிரிவின்படி செய்யப்பட்டுள்ளதாகக் கருதப்படும் செலுத்தம் எதுவும் , 

ஆனால் , 1955 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு திரையரங்குகள் முறைப்படுத்துதல் சட்டத்தின்படி 
(தமிழ்நாடு சட்டம் IX/ 1955 ) அவ்வப்போது அரசின் ஆணையின் மூலம் திரைப்படக் காட்சியின் உரிமைதாரர் 
வசூலிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டு மேற்சொன்ன உரிமைதாரரால் வசூலிக்கப்பட்ட அத்தகைய பேணுகைக் 
கட்டணத்தை அது உள்ளடக்காது : 

வரம்புரை - ஆனால் , அத்தகைய பேணுகைக் கட்டணமானது அனுமதிச் சீட்டுகளில் 
அச்சிடப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு 

சட்டம் 
39 /1995 . 
தமிழ்நாடு 

சட்டம் 
38/ 2004 . 


3 . 1995 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரி (இரண்டாம் திருத்தச் ) சட்டமும் , 2004 - ஆம் நீக்கம் 
ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரி (திருத்தச் ) சட்டத்தின் 2 - ஆம் பிரிவும் இதன் மூலம் நீக்கம் 
செய்யப்படுகின்றன . 


4 . 1993- ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 6 - ஆம் நாள் தொடங்கி 2010- ஆம் ஆண்டு தமிழ்நாடு காப்பு 
கேளிக்கைகள் வரி (திருத்தச் ) சட்டமானது வெளியிடப்படும் நாள் வரையிலான கால அளவின்போது 
மாநில அரசினால் வெளியிடப்படும் ஆணைகளுக்கு இணங்கிய வகையில் , பேணுகைக் கட்டணமாக 
திரைப்படக் காட்சி உரிமைதாரர்களால் வசூலிக்கப்படும் தொகைகள் அனைத்தும் , 1939- ஆம் ஆண்டு 
தமிழ்நாடு கேளிக்கைகள் வரிச் சட்டத்தின்படி செலுத்தத்தக்க வரித் தொகையைத் தீர்மானிக்கின்ற 
நோக்கத்திற்காக , அனுமதிக்கான செலுத்தத் தொகையில் சேர்க்கப்படுதல் கூடாது . 


தமிழ்நாடு 

சட்டம் 
X /1939 . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை. 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


